ரும்‌. “இவ்வுலகில்‌ தேவர்‌ மானுடர்‌ விலங்கு முதலிய 
பிராணிகளிற்‌ காணப்படுகிற பராக்கிரமம்‌ சம்பத்து 
காந்தி கல்வி அறிவென்னுமெல்லாம்‌ இக்கந்தமூர்த்தி 
மகிமையே யென்பது நிச்சயமென இங்ஙனஞ்‌ சுருங்கச்‌ 
சொன்னேன்‌. விரித்துச்சொல்லத்‌ துணியின்‌ நூறுகோடி 
வருடம்‌ இடைவிடாதோதினும்‌ முடிவுபெறுவதன்றே'” 
எனச்‌ சிவனார்‌ திருவாய்மலர்ந்தருளின ரென்பதாகச்‌ 
சம்பவ காண்டத்தின்‌ ௩௬ -ம்‌ அத்தியாயத்துப்‌ ௪௬; ௧௪, 
2௮ - ம்‌ சுலோகங்களில்‌ வருவாய்மையும்‌ ஈண்டுக்‌ கருதிக்‌ 
கொளற்பாலதே. 


பழத்திற்காக உலகை வலம்வந்தனரென்னும்‌ இச்‌ 
சரிதம்‌, விவாகத்திற்காக வந்தனரென்று ஞானசங்கதை 
யின்‌ ௩௫-வது அத்தியாயத்திற்‌ பேதமாகவும்‌ வருகிறது. 
அது புராணபேதமெனவும்‌, இவ்வித பேதத்திற்‌ கந்த 
பகவானைக்‌ குறித்து எத்தனை பேதச்சரிதைகள்‌ காணப்‌ 
படினும்‌ அவை அப்பகவானுண்மையைப்‌ பேதிக்கும்‌ 
ஆற்றல்‌ பெறா வெனவும்‌ அறிஞரறிவரன்‌ றோ. 


கந்தர்‌ விராயகர்போற்‌ சிவனை வலம்வராமல்‌ உலகை 
வலம்வந்தது, ஒருகணத்தில்‌ இவ்வுலகை வலம்வரவு 
மமம்மாற்‌ கூடுமெனும்‌ ஆற்றல்‌ காட்டியதுமாகுமே, ஆக 
லின்‌ நுனித்த வுணர்வா லுண்மை தெரிந்தார்‌ இங்ஙனங்‌ 
கந்தபிராற்குத்‌ தோல்விகூறத்‌ துணியாரென்க. 


(௭௩) 


8ீட.-ஈதிப்படிக்காயினும்‌ சோணாட்டிலுள்ள திருச்‌ 
சேய்ஞலூர்‌, தொண்டைநாட்டிலுள்ள திருவேற்காடு, 
கொங்குகாட்டிலுள்ள திருமுருகன்‌ பூண்டி யெனுஞ்‌ சிவ 
ஸ்தலங்களிலும்‌ இன்னுஞ்‌ சில சிவஸ்தலங்களிலுக்‌ திருக்‌ 


ம த அரப்‌ 
3 


1 (த 5 


கோவில்‌ கொண்டிருக்கின்ற ஈசுவரனையும்‌ ஈசுவரியையும்‌ 
வேலாயுதத்தோன்‌ பூசித்ததாகப்‌ புராணங்கள்‌ புகறல்‌, 
குமாரன்‌ கோளறு தெய்வமென்றற்‌ கிமுக்கில்லை 
கொலோ? 


தரு.--தத்துவப்பி। காசத்துப்‌ பதியிலக்கண த்தில்‌-- 


பஇப்பரமா னந்தம்பின்‌ னின்பினொடு பரமா 

யரும்பரையே வடிவா யானர்த ஈடஞ்செய்‌ 

சொப்பில்சதா வமாக மசேசனுருச்‌ திரனா 
யுயர்விண்டு பிரமனா யுருவையைர்‌ தாகத்‌ 

தப்பில்லட நிழன்மருவி யருமறையா கமங்க 
டாமுரைத்தர்‌ நூலுண்மை ,தலையறியா மையினான்‌. 

மெய்ப்படியா மிம்முறையி லப்படியை மிசழ்த்தி 
en S Hd) elt சவனன்றி யளப்பரிது பிதர்க்கே?? 


என வருங்‌ கவிக்கருத்தின்படி சிவபெருமா னருளிச்‌ 
செய்த வேதாகமங்களி னெறியை ஒருவரா லளந்தறியக்‌ 
கூடாமையின்‌ அப்பெருமானே பஞ்சமர்‌ த்தங்களாய்‌ 
இருபத்தைந்து மகேசர விக்கிரகங்களா யுருக்கொண்டு 
அச்செய்கைகளைச்‌ செய்துகாட்டி யறிவிப்பனெனுங்‌ கடம்‌: 
பாடுகொண்டு, தந்‌ைத தாயென்பாரை மகார்‌ பூசிப்ப 
திவ்வாறு, அதனால்‌ வரும்‌ பிரயோசனமும்‌ இற்றென 
ஆன்மகோடிகட்கு அறிவித்த பேரருணாடகம்‌ அஃதென்ன 
லாம்‌. மூலன்‌ அன்னணஞ்‌ செயாவிடின்‌, உலகிலே தந்‌ைத 
தாயென்பாரை ஒரு புதல்வரும்‌ வழிபடாப்‌ பீடைபெரு 
கிப்‌பெறும்பயனும்‌ அற்றுவிடுமன்றோ-. இவ்விளையபிள்ளை 
யார்‌ பூசித்ததுபோல மூத்திபிள்ளையார்‌ பூசித்த சரிதமும்‌ 
பலவுள. உமாதேவியார்‌ பூசித்த சரிதமும்‌ பலவுள. அத்‌ 
தேவியார்‌ செய்த சிவபூசையானது உலகிலுள்ள பத்தினி 
களெல்லாங்‌ கணவர்ப்‌ பூசித்‌. தலெனும்‌ பதிபூசை அவசி 
யஞ்‌ செய்யவேண்டுமென்ற தருமத்தை யினிதுணர்த்தர்‌ 


